GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TN / CCN / 467 / 2009- 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price: Rs . 1 . 60 Paise . 


யே 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மமையே வெ 


வெல்லும் 


No. 48A ] 


சென்னை , புதன்கிழமை , பிப்ரவரி 9, 2011 
தை 26 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 


பகுதி IV பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


2011 ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 9 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 

அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்கக் காரண விளக்கவுரையுடன் 
சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் 
தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 

சட்டப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 5/2011 


1 


தமிழ்நாடு மாநிலத்திலுள்ள மாநகராட்சிகள் தொடர்பான சட்டங்களை 

மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 

பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: - 


பகுதி I . 


முன்னுரை. 


1 . (1) இந்தச் சட்டம் , 2011 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாநகராட்சிச் சட்டங்கள் (திருத்தச் ) 
சட்டம் என வழங்கப்பெறும் . 


குறுந்தலைப்பும் 
தொடக்கமும் . 


(2 ) இது , மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய 
தேதியன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


பகுதி II . 


1971 - ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தங்கள் . 


தமிழ்நாடு சட்டம் 
15 / 1971 . | 


2. (இதன்பின்பு இந்தப் பகுதியில் 1971 - ஆம் ஆண்டுச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 5 - ஆம் 
1971 - ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சிச் சட்டத்தின் 5 - ஆம் பிரிவில் , (1) ஆம் உட்பிரிவில் , 

பிரிவிற்கான 

திருத்தம் . 
“ எழுபத்து இரண்டு " என்று வருகின்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " நூறு ” எனும் சொல்லானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


DTP IV -1 - Ex . ( 48A)(T ) - 1 


[ 1 ] 


N 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


3. 1971- ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 49 - ஆம் பிரிவில் , 


49 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


(1) ஓரத் தலைப்பிற்குப் பதிலாக , பின்வரும் ஓரத் தலைப்பானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 


" நூறு சிற்றொகுதிகள் . ; 


( il ) (1) ஆம் உட்பிரிவில் , இரண்டு இடங்களில் வருகின்ற " எழுபத்து இரண்டு ” எனும் 
சொற்றொடருக்குப் பதிலாக , “ நூறு எனும் சொல்லானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


4 10 


50- AA எனும் 4 . 1971 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 50 - A எனும் பிரிவிற்குப் பின்பு, பின்வரும் பிரிவானது 
புதிய பிரிவைப் புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 
புகுத்துதல் . 

" 50 - AA . தனி வகைமுறைகள். இந்தச் சட்டத்திலோ அல்லது இந்தச் சட்டத்தின்படி 
செய்யப்பட்ட விதிகளிலோ அல்லது வெளியிடப்பட்ட ஆணைகளிலோ என்ன அடங்கியிருந்த 
போதிலும் , மாநகரச் சிற்றொகுதிகளின் நிலவரைப் பகுதி , சிற்றொகுதிகளின் மொத்த 
எண்ணிக்கை , மன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை ஆகியன், 2011 - ஆம் ஆண்டு 
நடைபெறவிருக்கிற வழக்கமான தேர்தல் வரையிலும் 2011 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
மாநகராட்சிச் சட்டங்கள் (திருத்தச் ) சட்டம் தொடங்குவதற்கு முன்பு இருந்தவாறான அதே 
நிலையில் அமைந்திருத்தல் வேண்டும் . 


பகுதி III . 


1981 - ஆம் ஆண்டு கோயம்புத்துார் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தங்கள் . 


5 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


தமிழ்நாடு சட்டம் 

25/ 1981 . 


5 . (இதன்பின்பு இந்தப் பகுதியில் 1981 - ஆம் ஆண்டுச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 
1981 - ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 5 - ஆம் பிரிவில் , (1) - ஆம் 
உட்பிரிவில் , " எழுபத்து இரண்டு " என்று வருகின்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " நூறு எனும் 
சொல்லானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


6 . 1981 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 51 - ஆம் பிரிவில் , 


51- ஆம் 

பிரிவிற்கான 
திருத்தம் . 


(1) ஓரத் தலைப்பிற்குப் பதிலாக , பின்வரும் ஓரத் தலைப்பானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 


" நூறு கோட்டங்கள் . ; 


( ii) (1) ஆம் உட்பிரிவில் , இரண்டு இடங்களில் வருகின்ற “ எழுபத்து இரண்டு " எனும் 
சொற்றொடருக்குப் பதிலாக , " நூறு எனும் சொல்லானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


52- AA எனும் 

புதிய பிரிவைப் 
புகுத்துதல் . 


7 . 1981 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 52 - A எனும் பிரிவிற்குப் பின்பு, பின்வரும் பிரிவானது 
புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" 52 - AA . தனி வகைமுறைகள் . - இந்தச் சட்டத்திலோ அல்லது இந்தச் சட்டத்தின்படி 
செய்யப்பட்ட விதிகளிலோ அல்லது வெளியிடப்பட்ட ஆணைகளிலோ என்ன அடங்கியிருந்த 
போதிலும் , மாநகரக் கோட்டங்களின் நிலவரைப் பகுதி , கோட்டங்களின் மொத்த எண்ணிக்கை, 
மன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை ஆகியன , 2011 - ஆம் ஆண்டு 
நடைபெறவிருக்கிற வழக்கமான தேர்தல் வரையிலும் 2011 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
மாநகராட்சிச் சட்டங்கள் (திருத்தச் ) சட்டம் தொடங்குவதற்கு முன்பு இருந்தவாறான அதே 
நிலையில் அமைந்திருத்தல் வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை 


அரசானது , முறையே மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மாநகராட்சிகளை அடுத்துள்ள ஒரு 
சில உள்ளாட்சி அமைப்புகளை இணைத்து அவ்விரு மாநகராட்சிகளின் எல்லைகளை 
விரிவாக்குவதென முடிவு செய்துள்ளது . மேற்சொன்னவாறு உள்ளாட்சி அமைப்புகளைச் 
சேர்ப்பதன் அடிப்படையில் மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு நடத்தப்படவிருக்கிற , 
அடுத்த வழக்கமான தேர்தலுக்காகச் சிற்றொகுதிகள் (கோட்டங்கள்) சீரமைப்பு செய்யப்படும் . 
மேற்சொன்ன விரிவாக்கத்தின் பொருட்டு , அரசானது , மதுரை மற்றும் கோயம்புத்தூர் 
மாநகராட்சிகள் ஒவ்வொன்றுக்கும் சிற்றொகுதிகளின் ( கோட்டங்களின் ) மொத்த 
எண்ணிக்கையை நூறு என்பதாக நிர்ணயிப்பதென முடிவு செய்துள்ளது . எனவே , அரசானது 
1971 - ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சிச் சட்டம் (தமிழ்நாடு சட்டம் 15/ 1971) மற்றும் 1981 - ஆம் 
ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சிச் சட்டம் (தமிழ்நாடு சட்டம் 25 / 1981 ) ஆகிய சட்டங்களை 
மேற்சொன்ன நோக்கத்திற்காகத் தக்கவாறு திருத்துவதென முடிவு செய்துள்ளது . 


2 . இச்சட்டமுன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்குச் செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


மு . க . ஸ்டாலின் , 
துணை முதலமைச்சர் . 


மா . செல்வராஜ் , 
செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


